Kerala Gazette No. 2 dated 14th January, 2014 . 
PART I 


Section iii 


ம 


FRNMENT 
OF 


KERALA 


சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிக்கை 


2013 மார்ச் 22 


எண் 8080/ ச . இ . எ . 1/2013/ சட்ட 


ம் . 


திருவனந்தபுரம் , 


1935 சைத்ரம் 9. 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப் 
பட்ட மசோதாவிற்கு 2013 மார்ச் 30ஆம் தேதி ஆளுநரின் ஒப்புதல் 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


எஸ் . கிரிஜாதேவி , 
சட்டத்துறை கூடுதல் செயலாளர் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் ( பொறுப்பு). 


2013 - ன் சட்ட 


ம் எண் 17 


2013 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு (கணக்கின் மீதான 

வாக்கெடுப்பு ) சட்டம் 
2013 ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் நிதியாண்டின் ஒரு பகுதியின் 
பணிகளுக்காக கேரள மாநில தொகு நிதியிலிருந்து சில தொகைகள் 
பின்வாங்குவதற்கு வகை செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முன்னுரை - 2013 ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் நிதியாண்டின் ஒரு 
பகுதியின் பணிகளுக்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து சில தொகைகளை 
பின்வாங்குவதற்கு வகை செய்வது தேவையாக இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி நான்காவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் : 


1 . சுருக்கத்தலைப்பு : - இந்தச்சட்டம் 2013- ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
( கணக்கின் மீதான வாக்கெடுப்பு ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2013 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கும் நிதியாண்டில் கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து 26886 ,83 ,80, 000 ரூபாய் பின்வாங்குதல் . - 2013 ஏப்ரல் 1ஆம் 
தேதி தொடங்கும் நிதியாண்டில் அட்டவணையில் ( 2) - வது கட்டத்தில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பணிகள் மற்றும் தேவைகள் தொடர்பான பல்வேறு 
செலவுகளை எதிர் கொள்ள அட்டவணையில் ( 3 ) - வது கட்டத்தில் 
கூறப்பட்டுள்ளவையில் மிகாததும் மொத்தம் இருபத்தாறாயிரத்து எண்ணூற்றி 
எண்பத்தாறு கோடி எண்பத்தி மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வருகின்ற 
தொகைகள் கேரள மாநில தொகுநிதியிலிருந்து வழங்கவும் விநியோகிக்கவும் 
செய்யலாம் . 


3 . நிதி ஒதுக்கீடு - இந்தச்சட்டத்தின் அடிப்படையில் கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து வழங்கவும் விநியோகிக்கவும் செய்வதற்கு அதிகாரப் 
படுத்தப்பட்டுள்ள தொகைகள் மேற்குறிப்பிட்ட ஆண்டு தொடர்பான 
அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் 
விநியோகிக்கப்படவேண்டும் . 


அட்டவணை 


( பிரிவுகள் 2 மற்றும் 3 பார்க்கவும் ) 


( 2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் 
பேரவையினால் கட்டணம் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் ரூபாய் 


17, 67 ,000 


21, 37 , 04 ,000 


21,19 ,37 ,000 
130,54,01 ,000 


38 ,84, 34 ,000 


169, 38 ,35 , 000 


26,10,44 ,000 


| மாநில சட்டப்பேரவை வருவாய் 
II மாநில ஆட்சித் வருவாய் 

தலைவர்கள் , 
அமைச்சர்கள் , 
தலைமையிட 
அலுவலர்கள் 
நீதி நிர்வாகம் 

வருவாய் 
தேர்தல்கள் 

வருவாய் 
வேளாண்மை 

வருவாய் 
வருவாய் வரி மற்றும் 
விற்பனை வரி 
நிலவரி 

வருவாய் 
முத்திரைத்தாள்களும் வருவாய் 
பதிவும் 


141, 88 ,84, 000 

11, 79,17 ,000 
66,56 ,38 ,000 


167, 99 ,28 , 000 

11,79,17 ,000 
66,58 ,05 ,000 


1, 67 , 000 


136 , 07 ,54,000 


47 , 000 


136 ,08,01 ,000 


51,36 ,61 , 000 


51, 36 ,61, 000 


( 1 ) 


(2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் மொத்தம் 
பேரவையினால் கட்டணம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது ரூபாய் 
ரூபாய் 

ரூபாய் 


VIII 


எக்ஸைஸ் 


வருவாய் 


60 ,68 , 44 , 000 


3, 33 ,000 


3 , 33 , 000 


60 ,71,77 ,000 


25, 01,55 , 000 


1 , 000 
2557,82, 75 ,000 


வாகனங்கள் மீதான வரி வருவாய் 
கடன் பொறுப்புகள் வருவாய் 
கருவூலகங்களும் 

வருவாய் 
கணக்குகளும் 
மாவட்ட ஆட்சியும் வருவாய் 
பலவகையும் 


25 , 01,56, 000 
2557,82, 75 ,000 
58,95,62 , 000 


58 ,95 , 62 ,000 


133 , 33 ,12 , 000 


34, 98 , 000 


133,68,10 , 000 


XII 


காவல் 


2,53, 000 | 


வருவாய் 
மூலதனம் 


707 ,46 ,59,000 

33 ,68 ,000 


707, 49,12,000 

33,68, 000 


வருவாய் 


25,15 ,20 ,000 


25 , 15 , 20 , 000 


XIII சிறைகள் 
XIV எழுதுபொருட்கள் , 

அச்சடி மற்றும் 

நிர்வாகப் பணிகள் 
V பொதுப்பணி 


வருவாய் 
மூலதனம் 


122 ,37 ,33 ,000 

1, 33, 33,000 


122 , 37 , 33,000 

1 , 33 , 33 , 000 


வருவாய் 
மூலதனம் 


690 ,43, 00 , 000 
386 , 29 , 02 , 000 


23, 77, 000 
16,66, 67 ,000 


690,66,77 ,000 
402,95,69, 000 


V 


வருவாய் 


3758 ,79,04 , 000 


1, 79, 68 , 000 


3760 ,58 , 72 ,000 


XVII 


| ஓய்வூதியம் மற்றும் 
பலவகையும் 
கல்வி , விளையாட்டு , 
கலை மற்றும் 
கலாச்சாரம் 


3,33, 000 | 


வருவாய் 
மூலதனம் 


4001,28 , 83,000 
101,52 , 00 ,000 


4001, 32 ,16 ,000 
101,52 , 00 ,000 


XVIII 


வருவாய் 
மூலதனம் 


1054 , 71 ,51 ,000 

57 ,67 ,00, 000 


3,33,000 

1, 000 


1054,74 , 84 ,000 

57 , 67 , 01 ,000 


மருத்துவ 
உதவிப்பிரிவும் 
பொதுமக்கள் 
சுகாதாரம் 


XIX 


வருவாய் 


166 ,76,70,000 


166 , 76 ,70 ,000 


XX 


| 


குடும்ப நலன் 
குடிநீர் விநியோகம் 
மற்றும் துப்புரவு 
வீடுகட்டுமானம் 


வருவாய் 
மூலதனம் 


254, 96 ,98 ,000 
122 , 83, 35 , 000 


254,96 ,98, 000 
122, 83, 35 ,000 ) 


XXI 


67 ,000 


வருவாய் 
மூலதனம் 


37 ,26 , 85 , 000 
103,54 ,00 ,000 


37 ,27 ,52, 000 
103,54 , 00 ,000 


XXII 


நகரமேம்பாடு 


வருவாய் 
மூலதனம் 


423 ,28 ,67 , 000 

1,49 ,00 , 000 


423, 28 , 67 , 000 

1 , 49,00 ,000 


XXIII 


வருவாய் 
மூலதனம் 


18 ,37 , 23 ,000 
4 , 07, 00 ,000 


18 ,37, 23, 000 
4 ,07, 00 ,000 


XXIV 


தகவல் மற்றும் 
விளம்பரம் 
தொழில், 
தொழிலாளர் நலன் 
மற்றும் வெளிநாட்டு 
இந்தியர் நலம் 


வருவாய் 
மூலதனம் 


256, 07 ,19 ,000 
48 ,16, 67 ,000 


256 ,07 ,19,000 
48,16 , 67 , 000 


( 1 ) 


(2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் 
பேரவையினால் கட்டணம் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 

ரூபாய் 


XXV 


வருவாய் 
மூலதனம் 


610,36 ,78, 000 
38 ,53, 24 ,000 


610 ,36 ,78 ,000 
38,53 ,24 ,000 


அட்டவணைசாதி / 
பழங்குடியினர் / 
பிற பிற்பட்ட மற்றும் 
சிறுபான்மையோர் 
பிரிவுகளின் நலன் 
உட்படட்ட சமூக நலன் 
இயற்கை சீற்ற 
நிவாரணம் 


XXVI 


வருவாய் 


103, 52 , 67 , 000 


103,52, 67,000 


XXVII 


கூட்டுறவு 


வருவாய் 
மூலதனம் 


73, 24 ,88 ,000 
20 ,63, 34 ,000 


73 ,24 , 88 ,000 
20 , 63 ,34 , 000 


XXVIII பலவகை பொருளா 

தாரப் பணிகள் 
XXIX வேளாண்மை 


வருவாய் 
மூலதனம் 


38 , 85 , 57 , 000 
937 , 67 ,69 ,000 


38 , 85 , 57 , 000 
937 ,67 ,69, 000 


வருவாய் 
மூலதனம் 


677 ,51,44, 000 
54 ,39, 78 , 000 


3, 34 ,000 
1 ,66 , 000 


677 ,54,78 ,000 
54 ,41 ,44 ,000 


XXX 


உணவு 


வருவாய் 
மூலதனம் 


302 , 07 , 08 ,000 
14 , 39 , 01 ,000 


302 , 07 ,08 , 000 

14 , 39 , 01 ,000 


XXXI 


கால்நடை பராமரிப்பு 


வருவாய் 
மூலதனம் 


136 ,69, 81 , 000 

8, 96 , 67 ,000 


136 ,69, 81 , 000 

8, 96 , 67 , 000 


XXXII 


பால்பண்ணை 


வருவாய் 


51, 25 ,79,000 


51 ,25,79, 000 


XXXIII 


மீன்வ 


ளம் 


வருவாய் 
மூலதனம் 


78,00 ,03 , 000 
48,70, 00 ,000 


78 , 00, 03 , 000 
48,70 ,00 ,000 


XXXIV 


வனம் 


1 , 67 ,000 


வருவாய் 
மூலதனம் 


146 ,23,51, 000 
14, 91, 67 , 000 


146 ,25,18 ,000 
14 ,91 ,67, 000 


XXXV பஞ்சாயத்து 


வருவாய் 
மூலதனம் 


102 ,15 , 44 ,000 
20,29, 00 ,000 


102 ,15 , 44, 000 
20 ,29,00, 000 


XXXVI கிராமமேம்பாடு 


3,000 


வருவாய் 
மூலதனம் 


133, 40 , 98 , 000 

66 ,67 , 000 


133 , 46 , 01,000 

66 ,67 ,000 


38 


XXXVII 


தொழில்கள் 


வருவாய் 
மூலதனம் 


128 ,20,34 ,000 
176 , 98 , 34 ,000 


128 ,20 ,34 ,000 
176,98 ,34,000 


39 


XXXVIII 


நீர்ப்பாசனம் 


வருவாய் 
மூலதனம் 


126 , 28 , 40 , 000 
192 , 80 , 33 ,000 


4 , 68 ,000 
33, 35 ,000 


126 ,33 , 08 ,000 
193 ,13 , 68, 000 


XXXIX மின்சாரத் திட்டங்கள் 


வருவாய் 
மூலதனம் 


35 , 26 , 62 ,000 
15,60 ,67,000 


35 ,26 ,62 ,000 
15, 60 ,67 , 000 


XL 


துறைமுகங்கள் 


வருவாய் 
மூலதனம் 


15 ,80,58 ,000 
122 , 63 ,33 , 000 


15, 80 ,58 , 000 
122 ,63, 33 ,000 


XLI போக்குவரத்து 


11,58 , 00 , 000 


வருவாய் 
மூலதனம் 


15 , 86 , 87 ,000 
612 ,24 ,02 , 000 


27 ,44 , 87 , 000 
612 , 24 ,02 , 000 


( 1 ) 


(2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றப் தொகுநிதியில் 
பேரவையினால் கட்டணம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 


மொத்தம் 


ரூபாய் 


XLI சுற்றுலா 


வருவாய் 
மூலதனம் 


47 ,82 ,64 ,000 
37 ,23, 33 , 000 


47 ,82,64 ,000 
37 , 23, 33 ,000 


XLIII 


வருவாய் 


1732 ,69, 69 , 000 


1732 ,69 ,69, 000 


நஷ்டஈடு மற்றும் 
உரிமை கைமாறுதல் 


மூலதனம் 


3368 ,10 , 08 , 000 


3368 ,10 , 08 ,000 


LV 


மூலதனம் 


70 ,12 ,24, 000 


70,12 ,24, 000 


பொதுக்கடன் 
திருப்பி அளித்தல் 
பலவகைக்கடன் 
மற்றும் முன்னீடு 
சமூக பாதுகாப்பும் 
மற்றும் நலன் 


XLVI 


வருவாய் 
மூலதனம் 


719, 82 ,71 , 000 
21,03 ,33 , 000 


719, 82 ,71 , 000 
21,03 ,33, 000 


மொத்தம் 


20864,55,31,000 


6022, 28, 49 ,000 26886,83, 80,000 


